சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


பாடல்கள்‌ 


கக. 
பண்டிதரத்நம்‌ 


ஜ்‌ 
ஸ்டார்‌ பிரசுரம்‌ 


பாலக்கரை, திருச்சினாப்பள்ளி (ப. 0.) 


FIRST EDITION— 1945 APRIL 
COPYRIGHT 


STAR PUBLICATIONS 
PALAKARAI, TRICHINOPOLY (H. 0.) 


# NO: 18. TRANSLATION FROM ENGLISH’ MORAL POEMS 


சிந்தனைக்‌ 3 கதிர்கள்‌ 


பாடல்கள்‌ 


தமிழாக்கம்‌ : 


மண்டுந ரத்நம்‌ 


| N 
ட ள்‌ 

2 
ஸ்டார்‌ பிரசுரம்‌ 
பாலக்கரை, திருச்சினாப்பள்ளி. (பு. ௦.) 


முன்னுரை 


“்‌ கால நதியின்‌ கதியதனில்‌ 
கடவு ளாணை காண்பீரேல்‌ 
ஞால மீது சுகமெல்லா 
நாளு மடைந்து வாழ்வீரே ”' 
கவிமணி நேசிகவிநரயகம்‌ பீள்ளை. 


இது ஒரு நீதியை எடுத்து விளக்கும்‌ பாட்டு. 
அதேபோல, ஆங்கிலத்தில்‌ பல ஆசிரியர்கள்‌ அருமை 
யான நீதிப்‌ பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள்‌, 
வேக்ஸ்பியர்‌, ஜான்சன்‌, கார்லைல்‌, பேகன்‌, பிரெள 
னிங்‌, லாங்பெல்லோ, வேர்ட்ஸ்‌ வொர்த்‌, பர்ண்ஸ்‌, 
போமெண்டு, பைரன்‌, கிங்ஸ்லி, ஷர்லி, கூபர்‌, ராலி 
முதலிய கவிஞர்கள்‌ அருமையான நீதிகளை என்றும்‌ 
நிலைக்கும்‌ பாடல்களில்‌ அ௮மைத்திருக்கிறார்கள்‌. நமது 
அருட்‌ கவிஞர்‌ பண்டித ரத்மம்‌ அவர்கள்‌ ஆங்கிலப்‌ 
பாடல்களைத்‌ தமிழாக்கித்‌ தந்திருக்கிறார்கள்‌. மிக 
எளிய நடையில்‌ அமைந்திருக்கும்‌ முப்பது பாடல்‌ 
களும்‌, அழ்ந்த உண்மைகளைக்‌ கொண்டு, வாசகர்‌ 
களின்‌ நெஞ்சில்‌ சாந்தியை நிலவச்செய்யும்‌ ஆற்றல்‌ 
பெற்றுள்ளன. இதே போல, அடுத்த பிரசுரம்‌ 
“சோகப்பாலம்‌* முதலிய பாடல்கள்‌. 


16—4—1945, வி. ஆர்‌, 67ம்‌, செட்டியார்‌, பி, ஓ. 


ஐ.ஜ33 ஐ mi 


ட்ட 
ல 


பொருளடக்கம்‌ 


நாடகசாலை--ஷேக்ஸ்பியர்‌ 


இரும்பி நோக்குக சார்லஸ்‌ கிங்ஸ்லி 


இறந்த காலம்‌-ந8. W. வில்காக்ஸ்‌ 
கருணைக்கடல்‌ ஷேக்ஸ்பியர்‌ 
வீர தரம்‌--பேபர்‌ (FABER) 


வாலிப வேட்கை ஜேம்ஸ்‌ மாண்ட்காமரி 


மன்னித்து மற--.ங்கலக்‌ கவி 
தைரியம்‌ விடாதே- ,, 


வாழ்வு-லார்ட்‌ பேகன்‌ ,, 


அன்பொடு வாழ்க-—பீரெளனில்‌ மனைவி 


பற்பல வழிகள்‌-—ஆங்கலக்‌ கவி 
நாளை ஷேக்ஸ்டியர்‌ 
எனது வாழ்வு வேர்ட்ஸ்‌ வொர்த்‌ 


புதிய வருஷம்‌_— ராபர்ட்‌ பீரெளனிப்‌ 


இன்று கார்லைல்‌ 

மரணத்தின்‌ மர்மம்‌--ஷர்லி 
அறிவுக்‌ குணவு--பைரன்‌ 
வெற்றிடாக்டர்‌ ஜான்ஸன்‌ 
மனவீடு--டயர்‌ 

ஏங்குதல்‌ ஓ.ழிக--துக்கர்‌ மான்‌ 
திருப்‌தி--கூபர்‌ 

வாழ்வின்‌ கற்பனை ராலி 
மனச்‌ சாக்ஷி சவுத்வெல்‌ 
இன்ப வாழ்வு ராபர்ட்‌ பர்ண்ஸ்‌ 
தன்னையறிதல்‌--ராண்டாலப்‌ 
சிற்பிகள்‌--லாக்பெல்லோ 
உயிர்‌--பார்‌ பால்ட்‌ மனவி 
நூல்கள்‌--ஜார்ஜ்‌ ராப்‌ 
காலம்‌—.ஆங்கிலக்‌ கவி 
கோள்கள்‌-—ஜே சப்‌ போமண்ட்‌ 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


1. நாடக சாலை 


நானிலம்‌ அனைத்தும்‌ நாடக சாலை 
வாழ்வெனப்‌ படுவதும்‌ மாய நாடகம்‌ 
ஆட.வர்‌ மகளிர்‌ அனைவரும்‌ நடிகர்‌ 
வேடம்‌ பூணுவர்‌ வெளியே வருவர்‌ 
ஆடம்‌ பரமாய்‌ ஆடுவர்‌ பாடுவர்‌ 

பற்பல உருவிலும்‌ முற்பட வேண்டும்‌ 
ஏழு பருவங்கள்‌ எவர்க்கும்‌ உண்டு 
தாயின்‌ மடியில்‌ வாயைத்‌ திறந்து 
பசிக்கமு தரற்றும்‌ சிசுப்பொழு தொன்று 
நிறைதரும்‌ அழகை நேர்படத்‌ திருத்திச்‌ 
சிறுபை தூக்கிச்‌ சிணுங்கிய முகத்தொடும்‌ 
பள்ளிக்குச்‌ செல்லும்‌ பாலனும்‌ ஒன்று 
கடுமொழிக்‌ காற்றால்‌ கனிந்த நெருப்பென 
மனைவியைக்‌ கனைக்கும்‌ வாலிபன்‌ ஒன்று 
குமிழென முகிழ்க்கும்‌ புகழினைக்‌ குறித்து 
வீர னாகிப்‌ பீரங்கி முனையில்‌ 

உடனே பகைத்துத்‌ திடப்போர்‌ புரிந்து 
வீர சுவர்க்கம்‌ பெற்றிட வெண்ணிக்‌ 
காதலி உகுக்கும்‌ கண்ணீர்‌ துடைத்துக்‌ 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


கையிலும்‌ கீதுப்பிலும்‌ பையச்‌ சுவைத்து 
வெய்ய நடக்கும்‌ வீரனும்‌ ஓன்று 
பெருத்த தொந்தியும்‌ பிழைத்த விழிகளும்‌ 
முகத்தரு பக்கமும்‌ மூடிய கவிப்பும்‌ 
சட்ட திட்டமும்‌ இட்டமும்‌ உடன்வர 
நீதியை விளக்கும்‌ நிபுணனும்‌ ஒன்று 
மெலிந்து தளர்ந்து விழுந்த முதுகொடு 
வெற்றிலைப்‌ பையைப்‌ பற்றிப்‌ பிடித்துக்‌ 
கோல்துணை கொள்ளும்‌ குருடனும்‌ ஒன்று 
இளமையும்‌ கழிந்தது இன்பமும்‌ தொலைந்தது 
வெண்கலம்‌ போன்ற வீரச்‌ குரலும்‌ 
குழவியின்‌ இனிய மழலை யாகிக்‌ 

குழலின்‌ இசையென அழுதலைக்‌ காணாய்‌ 
ஆறும்‌ முடிந்தது அந்தியம்‌ தானே 
அதிசயச்‌ சரிதையை அழகொடு முடிப்பது 
மீண்டும்‌ குழந்தை மீண்டும்‌ மறதி 
பற்கள்‌ சுவைத்தில பார்த்தில விழிகளே. 


2. திரும்பி நோக்குக 


பாரத நாட்டுப்‌ பழந்தமிழ்‌ வீர! 
புண்ணெனச்‌ சிவந்து கண்ணீர்‌ விடுக 
வறுமையர்‌ எளியவர்‌ வழியிலா அடி.மையர்‌ 
வெறுமைய ராகிப்‌ பொறுமையை இழந்தனர்‌ 
விழிகள்‌ இரண்டும்‌ குழிகள்‌ ஆக 

ஏங்கிய கழுத்தும்‌ ஓங்கிய மார்பும்‌ 


8 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


ஓட்டிய வயிறும்‌ ௩நட்டமாய்‌ நிற்கக்‌ 
குளறிய மொழிகளில்‌ உளறி உளறி 
வாயுண வற்றுப்‌ பாயுணர்‌ வொழிந்து 
சீனப்‌ பிரேதம்‌ செல்லுதல்‌ போல 
மேடும்‌ பள்ளமும்‌ காடும்‌ தழுவிய 
ஐந்திணை நிலத்தினும்‌ அவதிப்‌ பட்டு 
புதைகுழி செல்லப்‌ புறப்படல்‌ போலப்‌ 
பாரத சக்தியின்‌ பழந்தமிழ்ச்‌ சமூகம்‌ 
சீர்குலைந்‌ திட்டது திரும்பிநீ நோக்குக 
சோம்பித்‌ திரிந்தும்‌ சூது புரிந்தும்‌ 
இருந்த இடத்தில்‌ இருந்து சுகிக்க 
வீரும்பி விட்டது வெட்கம்‌ வெட்கம்‌ 
உழைத்தலே உயர்வு உடலுக்‌ குறுதி 
உழைத்தே உண்பதிவ்‌ வுலக நெறிமுறை 
உயர்வும்‌ அளிக்கும்‌ உணர்வும்‌ தழைக்கும்‌ 
உரிமைகள்‌ ஒன்றும்‌ உழைத்துணார்க்‌ கில்லை 
அதுதான்‌, பாரத நாடு பண்ணிய புண்ணியம்‌ 
கடவுளின்‌ கற்பனை கற்றவர்‌ முடிவு 
உயர்த்துக உண்மையில்‌ உயர்த்துக தமிழை 
உலக மலர்ச்சியில்‌ உன்னுயர்‌ பங்கை 
இலகிடச்‌ செய்குவை இடம்படச்‌ செய்குவை 
இரவு கழிந்தது பொழுது புலர்ந்தது 
கலசம்‌ நிறைந்தது இழையும்‌ வளர்ந்தது 
விதியும்‌ அமர்ந்தது வினையும்‌ விளைந்தது 
இதனைத்‌ தடுப்பவர்‌ எவரும்‌ உளரோ? 
ரு 


8 


3. இறந்த காலம்‌ 


இறந்ததை மறக்க இரங்குதற்‌ குரியது 
தனித்தது வெறுத்தது வீழிக்கரு வருத்தது 
சூடு தணிந்தது சொல்லிக்‌ கழித்தது 
கதையாய்ப்‌ போனது கனவாய்‌ விழித்தது 
இரும்புக நிகழ்வதைத்‌ திரும்பி நோக்குக 
புத்தம்‌ புதியது புத்துணர்‌ வளிப்பது 
கதிரோன்‌ கதிர்கள்‌ கம்பியின்‌ வளர்ந்து 
வானம்‌ சுமக்கும்‌ மலைகளின்‌ கதுப்பில்‌ 
புத்தமு தனைய முத்தம்‌ கொடுப்பதை 
இன்றுதான்‌ காட்டும்‌ இளமைப்‌ படுத்தும்‌ 
இன்றோ நன்று நேற்றோ மறைந்தது 
இன்றைய வாழ்வும்‌ இனிமை நிறைந்தது _ 
புதியமம்‌ பிக்கை பூத்து மணப்பது 
இற்றைநாள்‌ வழங்கும்‌ வெற்றிப்‌ பரிசைப்‌ 
பெற்று வளர்க பெருமைத்‌ தமிழனே. 


4. கருணைக்கடல்‌ 


கருணை யென்பது வருணனை யொத்தது 
மண்ணகம்‌ வளர்ந்து புண்ணியம்‌ தழைக்க 
வானுதிர்‌ மழையின்‌ வண்மை யொத்தது 
அகமும்‌ புறமும்‌ அருளால்‌ நிறைந்தது 
கொள்வோன்‌ கொடுப்போன்‌ கூடிக்‌ களிப்பது 
வன்மையீன்‌ வன்மை வாழ்வின்‌ உயிர்நிலை 


4 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


ஆதனத்‌ தமர்ந்துபொன்‌ அ௮ணிமுடி கூடிச்‌ 
செங்கோற்‌ பிடித்துத்‌ தேசம்‌ புரக்கும்‌ 
அரசர்க்‌ கரசனும்‌ அணைய விழைவது 
கடவுள்‌ தன்மையின்‌ கண்ணெனத்‌ திகழ்வது 
நீதியும்‌ கருணையும்‌ நேர்படும்‌ போதுஈல்‌ 
அரசர்‌ அறியும்‌ அறிவு தானே. 


5. விர தீரம்‌ 


திண்மைப்‌ படுக செந்தமிழ்‌ வீர 
உண்மையில்‌ உண்மை உரைப்பது கேட்டி 
இம்மை வாழ்வு செம்மை நிறைந்தது 
விளையாட்‌ டன்று வெறுங்கன வன்று 
சலியா துழைக்கத்‌ தொழிற்களும்‌ உண்டு 
தூக்கப்‌ பார்க்கச்‌ சுமைகளும்‌ உள்ளன 
எதிர்த்து நோக்குக இறைந்துபோ ரிடுக 
கடவுளின்‌ கற்பனை-—திடத்தொடும்‌ வெல்லுக 
நாட்களைக்‌ கோட்களை நம்புதல்‌ ஓழிக 
கையது கட்டி வாயது பொத்தி 
மெய்யது நடுங்கின்‌ வெட்கம்‌ வெட்கம்‌ 
விரைந்தெழு விடிந்தது நிறைந்தது சக்தி 
ஆழ்ந்து டப்பினும்‌ அறுத்திடு தளைகளை 
போரும்‌ காலமும்‌ புகைந்து நீடினும்‌ 


“தப்பை ஓழிக கர்ஜித்‌ தெழுக 


வீரப்‌ பாடலும்‌ விளங்கிடும்‌ இன்றே, 


6. வாலிப வேட்கை 


சீர்த்தி மலையின்‌ சிகர முகப்பில்‌ 
பார்த்துச்‌ செல்லுக பயந்து செல்லுக 
உச்சி வரையும்‌ மெச்சத்‌ தவமுக 
கற்பனைக்‌ கனவு காணா தலையும்‌ 
அப்பெரு நாள்முதல்‌ அமைந்து விளங்கும்‌ 
நாட்டுக்‌ கதைகளில்‌ நற்பெயர்‌ புனைய 
வெற்றியும்‌ வீழ்ச்சியும்‌ விளக்கப்‌ படுமால்‌ 
அறிவின்‌ சுரங்க அறைகள்‌ அனைத்திலும்‌ 
ஆழத்‌ தோண்டி அனைத்தும்‌ பெறுக 
இயற்கையின்‌ செல்வம்‌ எங்கும்‌ நிறைந்தது 
உயீர்க்குலத்‌ துக்கெலாம்‌ உரிமை யாயது 
கடமைப்‌ பாதையிற்‌ கைப்பிடித்‌ தேறுதும்‌ 
தருமமே இன்பம்‌ தவமும்‌ உருவம்‌ 
உயர்வே அதுதரும்‌ உண்மை அழகு 
மனங்கள்‌ அனைத்தும்‌ வானவர்‌ பிறப்பு 
பரம. பதத்தையும்‌ பண்ணுவம்‌ இங்கே 
இதயமும்‌ இதயமும்‌ கைகளும்‌ கைகளும்‌ 
நெருங்க உறவை நெருக்கி அமைப்போட 
மூடிய பனியில்‌ முணுமுணுத்‌ தொதுங்கி 
ஆடிய அழற்புறம்‌ அலுத்தே இருப்பினும்‌ 
வாழ்வின்‌ சுகத்தை வன்மையிற்‌ பிடிக்கத்‌ 
தாழ்வரை யோரம்‌ தனித்தே செல்லினும்‌ 
விரைந்து செல்லுக விழைந்து செல்கவே. 


டு 


7. மன்னித்து மற 


இந்திர ஜாலம்‌ இயக்கும்‌ மந்திரம்‌ 
அன்பாம்‌ அருளாய்‌ ஆசையாய்ப்‌ பிரியமாய்ப்‌ 
பொன்போல்‌ உலகம்‌ போற்றி வளர்ப்பது 
மெய்வழி வளரும்‌ தெய்வதக்‌ குணமாம்‌ 
வீரம்‌ தருவதும்‌ வெற்றி தருவதும்‌ 

ஈரம்‌ தருமிவ்‌ வன்பே யாகும்‌ 

அயலான்‌ உன்னை அடுத்துக்‌ கெடுக்கில்‌ 
புயலாய்‌ .எழுந்து புலியாய்ப்‌ பாய்ந்து 
பழிக்குப்‌ பழிசெயும்‌ பதட்டம்‌ விடுக்க 
மன்னித்து மறக்க மன்னித்து மறக்க 
இதய வீட்டில்‌ இருந்தது வளரும்‌ 
பறந்து போயின்‌ அறந்தடு மாறும்‌ 
மோக தாபம்‌: முற்றும்‌ தணிக்கும்‌ 
சோகமும்‌ தீர்க்கும்‌ சோர்வும்‌ நீக்கும்‌ 
மன்னித்து மறத்தலை உன்னுயர்‌ குணமாய்க்‌ 
கொண்டுவாழ்ம்‌ தடுக கூடிவாழ்ந்‌ இடுக 
தோழமை நீளும்‌ தூய்மையும்‌ வாழும்‌ 
துன்பமும்‌ துயரும்‌ மின்னலாய்‌ மறைய 
இன்பமும்‌ சாந்தமும்‌ இனிதுவீற்‌ றிருக்கும்‌ 
பேரறி வாளரிப்‌ பெருநெறி பிடித்தே 
வீரராய்‌ வாழ்ந்து விள்ங்கன ரன்றோ 


2 


8. தைரியம்‌ விடாதே 


நாள்கள்‌ அனைத்தும்‌ கோள்களே யாயினும்‌ 
கருமுகில்‌ மூடிப்‌ பெருவழி மறைக்கினும்‌ + 
தீரத்‌ துடனே செல்லுக எதிர்த்து 
புயல்கள்‌ தோன்றும்‌ போய்விடும்‌ உடனே 
ஆழம்‌ செல்லுகின்‌ வாழ்வுப்‌ பாதையில்‌ 
மேடும்‌ பள்ளமும்‌ மிக்க இருக்கும்‌ 
அளித்திடும்‌ சுகமோ நொடிப்பொழு 

திருக்கும்‌ 
நல்லவை தேர்ந்து நடப்பின்‌ உன்னை 
ஞானியர்‌ குழுவும்‌ நாடி. அழைக்கும்‌ 
சாந்தம்‌ தளிக்கும்‌ சாந்தியைப்‌ பெறுகுவை ச 
சிறைவிடு பறவையின்‌ உறவையும்‌ அடைகுவை 
நீஆண்‌ சிங்கம்‌ தீயன அகற்றுவை 
ஓயாக்‌ கவலையும்‌ ஓழித்திட முயலுக 
கடவுளை , நோக்கிக்‌ களிப்புடன்‌ வாழ்க 
வெயிலும்‌ நிழலும்‌ விழைவுடன்‌ புணரும்‌ 
பரம பதத்தின்‌ பாக்கியம்‌ பெறுகவே 


9. வாழ்வு 
தீர்மேற்‌ குமிழியின்‌ நிலைத்ததிவ்‌ வுலகம்‌ 
இவர்‌ வாழ்வோ சிறுபோ தாட்டம்‌ 
கருவறை நீத்துக்‌ கல்லறை செல்லும்‌ 


காலம்‌ வரைமென்‌ மேலும்‌ : துன்பம்‌” '- 


8 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


தொட்டிலி லிருந்து துன்பமுந்‌ தொடர்ந்தது 
பயமும்‌ கவலையும்‌ பாய்ந்து வளர்ந்தது : 
அநித்திய மாயதிவ்‌ வனைத்தும்‌ உண்மை 
நீர்மேல்‌ எழுத்து நிறைவுறாக்‌ குடுக்கை 
ஆயினும்‌ ஆண்மையோ டனைத்தையும்‌ 
எதிர்த்து 
துன்பம்‌ பொறுத்ததிம்‌ மன்பதை உலகம்‌ 
வாழ்வின்‌ தத்துவ மாக்ஷிமை என்ன? 
ஏமாற்று பவரின்‌ இடையே கலந்து 
நீதியும்‌ ஓதுங்‌க நின்று விட்டது 
பொன்விளை களங்கள்‌ பொலிசிற்‌ றார்கள்‌ 
குரங்கு மனிதர்வாழ்‌ குகைகளாய்‌ விட்டன 
புதுமை பித்தனாய்ப்‌ புன்மைக்‌ குணத்தனாய்த்‌ 
தீய்‌ வழிகளில்‌ திரும்பின ஈகர்கள்‌ 
அன்பும்‌ நீதியும்‌ அறிவும்‌ அகன்றன 
வரையிழி தருமீர்‌ வழியதால்‌ உலகம்‌ 
அலுத்த கணவனைக்‌ கவலை யாட்டக்‌ 
குடும்பக்‌ தோன்றும்‌ உடம்பும்‌ வாடும்‌ 
பெண்மை நீக்கத்‌ தனித்தே இருப்பினும்‌ 
வாழ்வுமோர்‌ சாபம்‌ வாழ்வுமோர்‌ தீமை 
பிள்ளைப்‌ பேறும்‌ பெறுவர்‌ சிலரே 
இல்லை என்போர்‌ ஏங்கி மடிவர்‌ 
தம்மிடைப்‌ பிறந்த புதல்வர்‌ தம்முள்‌ 
வாழவும்‌ நினைப்பர்‌ சாகவும்‌ நினைப்பர்‌ 
இதுவே உலகத்‌ தியற்கை .யாயின்‌- 
மனைவியும்‌ "தேவையோ மற்றும்‌ தேவையோ 
ஒருவர்போர்‌ பின்னால்‌ - இருவர்போ-- ராகி 


9 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


எண்ணிலாப்‌ போராய்‌ மண்ணிடை வளர்வது 
மனைவியர்‌ மனத்தை மாற்ற நடிக்கும்‌ ' 
நாடகச்‌ செயலும்‌ கூடகப்‌ பிணியாம்‌ 
கடற்புறம்‌ தாண்டிக்‌ களிப்போ மெனினும்‌ 
பெருவழி அனைத்தும்‌ பேரா பத்தாம்‌ 
மின்னி வெடிக்கும்‌ வெடிகுண்‌ டுகளும்‌ 
விண்ணிடைப்‌ பறக்க விரும்பு இன்றன 
சஞ்சலக்‌ கடலிடைச்‌ சாந்தி எது? 
உடலும்‌ உயிரும்‌ ஒன்றும்‌ கானோம்‌ 
இறப்பா -- பிறப்பா -- என்னுமிவ்‌ வினாவே 
மனத்திடை உருண்டு மடின்‌ றதுவே 


10. அன்பொடு வாழ்க 


மானம்‌ படைத்த மன்னனைப்‌ போல 
தாழ்மையாய்ப்‌ பெரிய தன்மையாய்‌ வாழ்க 
பொறுமையாய்த்‌ தொழில்கள்‌ புரிந்து வாழ்க 
ஒருவனைப்‌ பற்றி ஓரகத்‌ இருந்து 
மரண பயத்தையும்‌ மாற்றி வளர்க 
அவன்செயல்‌ அனைத்தும்‌ அமகொடும்‌ 

. தவழ்ந்தது 
வீணாய்ப்‌ போகும்‌ விருப்பமும்‌ அன்றால்‌ 
ஓடுங்கிய மனத்தில்‌ விளங்கொளி காண 
உங்கள்‌ உயிரைச்‌ சற்றே உயர்த்துக 
துன்ப சமுத்திரம்‌ தொடும்‌ ௮2 மடிகளில்‌ 
வீரச்‌ சுவையும்‌ விளங்க நகைத்திடு 
துன்பத்‌ இடையே தோன்றிடும்‌ இன்பமே 


10 


7~ 


ச 
11. பற்பல்‌ வழிகள்‌ 
ஓவ்வொரு வனுக்கும்‌ ஓவ்வொரு வழியுள 


துயர்வும்‌ தாழ்வுமாய்‌ ஒடுங்கிய தவ்வழி 
ஏறிச்‌ செல்லுவோன்‌ ஏறி உயர்வான்‌ 


-தாழச்‌ செல்லுவோன்‌ தாழ்ந்து திகைப்பான்‌ 
ஏறியும்‌ இறங்கியும்‌ மாறுவர்‌ பலரே 


ஏறலாம்‌ இறங்கலாம்‌ இவையவர்‌ நோக்கம்‌ 
வழியைத்‌ தேடி வகுக்கும்‌ கடமை 
மக்கள்‌ எவர்க்கும்‌ ஓக்க முடிந்ததே 


12. நாளை 


நாளை நாளை நம்நா ளாயினும்‌ 
வாழ்வும்‌ மனிதன்‌ வாயை மூடும்‌ 
வரையும்‌ இந்தச்‌ சிறிய இடத்தில்‌ 
நிதமும்‌ நாளை நீள்கின்‌ றதுவே 
நேற்றைப்‌ பொழுதுகள்‌ நினைத்துப்‌ ட 
ன்‌ 
மரணப்‌. புழுதியில்‌ மடிக்கும்‌ வழிகளாம்‌ 
நம்பெரும்‌ வாழ்வோ நடக்கும்‌ நீழலில்‌ 
மேடையில்‌ கடித்து மேலோ னாயினும்‌ 
நாடகங்‌ கலைந்த நற்பெரும்‌ போதில்‌ 
தேடி நினைப்பவர்‌ சிலரும்‌ இலரே 
பயன்சிறி தேனும்‌ பயப்ப தின்றிக்‌ 
கோபமும்‌ சாந்தமும்‌ கூட்டிக்‌ கலந்து 


மூடர்‌ ஆடிய . நாடகம்‌ ஆமே 


11 


» 


18. எனது வாழ்வு 


வானிடு வில்லின்‌ வரவைக்‌ கண்டதும்‌ 
என்மனம்‌ எழுந்தே இன்னிசை பாடும்‌ 
வாழ்வினைச்‌ சுவைக்கவாய்‌ வைத்திடும்‌ 
போழ்தே 
அப்படி இருந்தது அமைந்தே இருந்தது 
வாலிப மாக்கி வளருமின்‌ னாளும்‌ 
அப்படி இருந்தது அழகாய்‌ இருந்தது 
படுத்துக்‌ கிடக்குமக்‌ கிழப்பரு வத்தும்‌ 
அப்படி அமைக அன்றேல்‌ ' அழிக 
இன்றைய குழந்தையே நாளைய தந்தை 
இயற்கை அன்பில்‌ எழும்‌ஓற்‌ றுமையில்‌ 
என்னுயர்‌ காட்களும்‌ இன்பமாய்‌ வாழ்கவே 


14. புதிய வருஷம்‌ 


புதிய வருஷமும்‌ புறப்படு கின்றது 
நாளையும்‌ வெளியிற்‌. காலைவைக்‌ கின்றது 
காலையும்‌ மணியை ஏழென அடித்தது 
கறுத்தும்‌ சிவந்தும்‌ காட்டிய மலைகளின்‌ 
. முதுகெலாம்‌ வெண்புகை மூடிக்‌ கொண்டது 
விண்ணிடை நின்று விடுதலைப்‌ பாட்டை 
வானம்‌ பாடியும்‌ மகழ்ந்தொலிக்‌ கின்றது 
நீண்ட கொம்பொடும்‌ கூண்டினைச்‌ சுமந்து 
கத்தைகள்‌ -முட்புறம்‌- நகர்ந்து சென்றன 


12 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


கடவுளும்‌ யோகம்‌ கலந்தே யிருந்தார்‌ 
உலகம்‌ அனைத்தும்‌ உயர்கின்‌ றனவே 


15. இன்று 

நீல வானிடை நிலவும்‌ புதுகாள்‌ 
கதிர்களை விரித்துக்‌ களித்திடு ன்றது 
வீணென வெறுத்திடா தாணெனப்‌ பழகுக 
அப்பெரும்‌ அனாதியே அளித்ததின்‌ னாளை 
கங்குல்‌ எழுந்ததும்‌ அங்கே மறைந்திடும்‌ 
போதென அதனைப்‌ போற்றுவா ரிலராய்‌ 
ஆதலின்‌ அதுவும்‌. போதலைக்‌ கொண்டது 
மற்றொரு நாளும்‌ வரிசையாய்‌ உதிக்கும்‌ 
பெற்றதை விடுத்துப்‌ பேடிநீ யாவையோ 


16. மரணத்தின்‌ மர்மம்‌ 


இரத்தத்‌ திமிரும்‌ இராஜ நெறியும்‌ 
சற்றும்‌ நிலைத்திடாச்‌ சாயைக ளாகும்‌ 
விதியைத்‌ தடுத்து வெல்படை யாகா 
மன்னவர்‌ புஜத்தையும்‌ மரணம்‌ அணைக்கும்‌ 
முடியும்‌ கோலும்‌ முறிந்து வீழும்‌ 

ஈமப்‌ புழுதியில்‌ எவரும்‌ சமமெனப்‌ 
பாறைமண்‌ வெட்டிகள்‌ பரப்பி வைக்கும்‌ 
களத்திற்‌ பலரின்‌ கழுத்தைத்‌ துணிக்கலாம்‌ 
வளத்தொடும்‌ படைகள்‌ புதுக்‌ அமைக்கலாம்‌ 


13 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


எனினும்‌ நாடிகள்‌ இளைத்துக்‌ களைக்கும்‌ 

பிறரைப்‌ பழித்துப்‌ பேசுகின்றனர்‌ 

இன்றே காளையோ இன்னோ பின்னோ 

சாவின்‌ கைகளில்‌ தாவுதல்‌ வேண்டும்‌ 

தூக்கு மேடைக்‌ காக்கிய கைதியின்‌ 

தொண்டையும்‌ நெஞ்சும்‌ தொட்டிழு 
மூச்சென 

அடங்கிடும்‌ விளக்கும்‌ அணேந்திடும்‌ அன்றோ 

கழுத்திடை மாலையும்‌ கறுத்துச்‌ சுருண்டிடும்‌ 

வீர தீரம்‌ விளம்புதல்‌ ஓழிக 

எறிதவழ்‌ மரணம்‌ திரிதரும்‌ இடத்தே 

வெற்றி வீரனும்‌ வீழ்ந்துகடப்பான்‌ 

ஆங்கு நீயும்‌ அடைதலும்‌ வேண்டும்‌ ப 

நல்லோர்‌ சொற்களே நறுமணம்‌ வீசும்‌ 

நில்லா உலகின்‌ நிலைமையும்‌ இதுவே 


17. அறிவுக்‌ குணவு 


அறிவன்‌ நூற்கள்‌ ஆயுங்‌ காலைப்‌ 

பொன்னெனப்‌ போற்ற மின்னும்‌ நயங்களை 
மறவா திருக்க மனத்திற்‌ பதிக்க 

அன்றியும்‌ வேண்டும்‌ தோறும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
நினைத்து நினைத்தே இனித்து மகிழ்க க 
பார்த்தது மட்டும்‌ பற்று தாதலின்‌ 

பேர்த்து நோட்டிலும்‌ பேணி எழுதுக 

பிறரின்‌ புலமையைப்‌ பெருக்கித்‌ தன்னதாய்‌ 
அறிவு வளரும்‌ நெறியிது தானே 


14 


18. வெற்றி 


தடைகளை உதறித்‌ தாவி உயர்வது 
இனிய முகத்தொடும்‌ பகையைக்‌ களைவது 
சுத்த மானது தோஷ மற்றது 

பயத்தை நோக்கிப்‌ பரிந்து சிரிப்பது 
விண்மீன்‌ நோக்கி மேல்நிலை விழிப்பது 
அன்பும்‌ வாழ்வும்‌ அளிக்கும்‌ அமுதை 
முன்பின்‌ பாராது மொண்டு குடிப்பது 
ஜயத்தைக்‌ கருதி மனத்தை வெறுப்பது 
தோல்வியை நல்லசந்‌ தோஷமாய்க்‌ கொள்வது 
சோகம்‌ துக்கம்‌ துன்பம்‌ சுவைத்தது 
பழஉல கத்தையும்‌ புதுக்கி அமைப்பது 
உழைத்துக்‌ கிடப்பது ஓடுங்கி விரிவது 
வளைந்து கிமிர்வது வாழ்வினைத்‌ தருவது 
அதுவே வெற்றி அதுவே வெற்றியே 


19. மனவீடு 


எந்தன்‌ மனமே சொந்த ராஜ்யம்‌ 
ஆனந்த மென்பதும்‌ அங்கே உள்ளது 
இயற்கையோ பூமியோ இனீதெனக்‌ 
கொடுக்கும்‌ 
எல்லாப்‌ பொருட்களும்‌ இதற்கணை யாகா 
தேவைகள்‌ சிறிதே யாயினும்‌ என்மனம்‌ 
பிச்சை எடுப்பதில்‌ இச்சை கொண்டது 


15 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


மன்னரா டம்பரம்‌ மாநிதிக்‌ குவைகள்‌ 
சன்னத வாழ்வும்‌ சற்றும்‌ விரும்பிடேன்‌ 
வெழ்றி பெறவும்‌ வேற்றலர்‌ இலையால்‌ 
புண்களைக்‌ காணவும்‌ கண்கள்‌ செல்லா 
அன்போ டணைக்க அரும்‌ இலரால்‌ 
இவைகள்‌ அனைத்தையும்‌ சுவைத்து 
வெறுத்தேன்‌ 
கடற்கரை அமைக்கும்‌ பெருமணற்‌ குன்றெனச்‌ 
செல்வமும்‌ சிறந்து இகழ்ந்து நின்றது 
விரைவில்‌ ஏறி விழுபவர்‌ பலரே 
உச்சியிற்‌ சென்றே மெச்ச இருப்பினும்‌ 
காலமும்‌ தோன்றிக்‌ கறுத்துநிற்‌ ன்றது 
உழைத்தே கொண்டனர்‌ பயத்தாற்‌ புதைத்த 
இத்தகு துயரை என்மனம்‌ சகியா [னர்‌ 
பொறுமை வாழ்வு வெறுமைச்‌ செல்வம்‌ 
புதிய மொழிகளின்‌ பூஷண மாகும்‌ 
திய வழிகளில்‌ இரும்புதல்‌ தடுப்பேன்‌ 
ஆயவை அனைத்தையும்‌ அகமே அளிக்கும்‌ 
சாந்த குணத்தை ஏந்திய மனத்தொடும்‌ 
வேந்தனைப்‌ . போன்று விளங்கச்‌ செல்லுவேன்‌ 
நிறைந்த செல்வரும்‌ நின்று வேண்டுவர்‌ 
விருப்பம்‌ எனக்கு மிகுதி அன்றி 
திருப்தியும்‌ உள்ளதில்‌ இருப்தி கொள்ளும்‌ 
நிறையப்‌ பெற்றவர்‌ குறைவாய்‌ வாழ்ந்தனர்‌ 
குறையப்‌ பெற்றதால்‌ நீறைய வாழ்ந்தேன்‌ 
ஏழை அவர்கள்‌ யானோ செல்வன்‌ 
தாழ்வோர்‌ அவரே வாழ்வோன்‌ யானே 


16 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


தவறு கின்றனர்‌ உதறு இன்றனர்‌ 
எண்ணப்‌ படியே இனிதுவாழ்‌ கின்றனர்‌ 
அன்னியர்‌ துயரின்‌ முன்னம்‌ ஈகையேன்‌ 
துன்புறுத்‌ இடவும்‌ துணியேன்‌ துணியேன்‌ 
உலக அலைகளால்‌ ஓடிந்திடா தென்மனம்‌ 
அன்போ டென்றும்‌ அணைந்தே இருப்பேன்‌ 
பகைவரைப்‌ பணியேன்‌ தோழரைப்‌ பகையேன்‌ 
வாழவும்‌ விரும்பேன்‌ மாளவும்‌ விரும்பேன்‌ 
சிலரோ, 
சிற்றின்‌ பத்தையே முற்றும்‌ விழைந்தனர்‌ 
அறிவை மனத்தால்‌ அடக்கி ஆண்டார்‌ 
பொருளையே அவர்க்குயிர்ப்‌ பொருளாய்க்‌ 
கொண்டார்‌ 
திறமையும்‌ தந்திர முறைமையில்‌ நின்றது 
தேடித்‌ திரியும்‌ சீரிய சுகமும்‌ 
பொறுத்த மனத்தினுள்‌ புதைந்து கடப்பது 
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்‌ 
அதுவே சுகம்வளர்‌ ஆசன மாகும்‌ 
உதிக்கும்‌ அறிவே புதுக்க அமைப்பது 
கைப்பொருள்‌ அளித்தோ மெய்ப்பட உரைத்‌ 
வாழ விரும்பேன்‌ மாள விரும்புவேன்‌ [தோ 
என்னைப்‌ போன்றும்‌ எண்ணுவோர்‌ உளரோ? 


17 


20. ஏங்குதல்‌ ஒழிக 


என்‌அரும்‌ உயிரே ஏன்பயம்‌ உனக்கினி 
ஏங்கி ஏங்கி இளைத்தனை அழகோ 

நீசெய்‌ வினையால்‌ நிகழ்பவை கண்டு 
கவலைப்‌ படுதலும்‌ அவலம்‌ அலவேோ 
அன்பமும்‌ ஆடத்‌ தொடங்கும்‌ போதெலாம்‌ 
உன்பெரும்‌ இதயம்‌ ஒடியாது நோக்குக 
கடவுளும்‌ உள்ளார்‌ கைவீட மாட்டார்‌ 
தினகரன்‌ கதிர்கள்‌ இசையெலாம்‌ பரவி 
அழகையும்‌ ஒளியையும்‌ அளித்து விளக்கன 
வீரைவில்‌ விண்ணகம்‌ கருநிறம்‌ உடுத்தது 
மின்னல்கள்‌ தோன்றி வெட்‌ மறைந்தன 
பின்னும்‌ கதிர்கள்‌ பிழைத்து நுழைந்தன 
கலகல வென்னக்‌ கதிரோன்‌ சிரித்தான்‌ 
கடவுளும்‌ அங்கே கையைக்‌ காட்டினார்‌ 
அரிய உயிரே அழகொடும்‌ வருக 


அவனருட்‌ கருத்திலும்‌ அவன்தரும்‌ அன்பிலும்‌ ட்‌ 


நவசக்தி பெற்று நன்று வாழ்க 
விழித்துளிப்‌ பெருக்கை அழித்தருள்‌ புரியவும்‌ 
பயத்தை ஓழிக்கவும்‌ பலத்தை அளிக்கவும்‌ 
என்செயல்‌ அவன்செயல்‌ என்ன இணைக்கவும்‌ 
கடவுளும்‌ தோன்றிக்‌ காத்திடுவாரே 


18 


௮1. திருப்தி 


அகத்திற்‌ சுகமும்‌ அமைந்து இடப்பின்‌ 
இயற்கை அனைத்தும்‌ எழுந்தே சிரிக்கும்‌ 
காலையி லிருந்து மாலை வரையிலும்‌ 
வாழும்‌. நாளும்‌ மகிழ்ந்து கடக்கும்‌ 
அமைதிப்‌ பொழுதை அலைத்துக்‌ கெடுக்க 
இயற்கையும்‌ வளத்தை எடுத்துக்கொடுக்கும்‌ 
இதயநிம்‌ மதியே இன்பத்‌ துயிர்நிலை 
துன்பம்‌ பொறுக்கும்‌ தூய மனமே 
மாரியை வசந்தமாய்‌ மாற்ற முடியும்‌ 
மயங்கி விழிக்கும்‌ மாலையின்‌ கண்களும்‌ 
காலை வீழிகளாய்க்‌ களித்து ரோக்குமே 


2௮, வாழ்வின்‌ கற்பனை 


உயிரே! உயிரே! உண்மைத்‌ தோழனே 
உடலிற்‌ கிடந்து பெருவீறாம்‌ துண்டு 
விடுதலை கருதி விடுக்கும்‌ உயிரே 

நீயும்‌ செல்வது நீண்ட பாதை 

செல்லுக நிமிர்ந்து செல்லுக விரைந்து 
சிறந்ததைக்‌ கண்டதும்‌ சிறுமை உறுக 
உண்மையே உந்தன்‌ திண்மைக்‌ கவசம்‌ 
பருவமும்‌ வீரைந்து பறந்து செல்வது 
பொய்யென உலகம்‌ மெய்யினச்‌ சொல்லுக 


19 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


நீதித்‌ தலங்கள்‌ நெடிது படர்ந்தவை 
உளுத்த மரங்களாய்‌ வெளுத்து நிற்கின்றன 
கோவிலும்‌ மடங்களும்‌ ஆவலாய்க்‌ கூடி 
உண்மையை உணராது உணர்ந்தும்‌ நடவாது 
உண்மையைத்‌ திரட்டி உலகிற்‌ கூட்டும்‌ 
கோவிலும்‌ மடங்களும்‌ நீதியும்‌ கூடப்‌ 
பொய்யென உலகில்‌ மெய்யினைச்‌ சொல்லுக 
கொழுத்த செல்வர்கள்‌ அழைத்துப்‌ பிறரை 
அடிமைக எளாக்கி அடைகின்‌ றனர்சுகம்‌ 
கொடுத்தால்‌ துதிப்பார்‌ கெடுத்தால்‌ படுப்பார்‌ 
அனைத்தும்‌ பொய்யென அவர்க்கும்‌ சொல்லுக 
அரசாங்‌ கத்தில்‌ ஆள்பவர்‌ பலர்க்கு 
நன்மைகள்‌ செய்ய வன்மை படைத்தும்‌ 
பகைமையே தங்கள்‌ பழக்கமாய்க்‌ கொண்‌ 
டுளார்‌, 
மெய்யினால்‌ உலகம்‌ மேன்மை பெற்றிட 
பொய்யினைக்‌ காட்டிப்‌ புகைந்து சொல்லுக 
வீரம்‌ வேண்டினர்‌ வீண்அலை கின்றனர்‌ 
புகழ்ச்சி ஒன்றே பொருளாய்க்‌ கொண்டனர்‌ 
மெய்யினை அவர்க்குப்‌ பைய உரைக்க 
உலக நிலைமையை ஓடுக்‌ நோக்கின்‌ 
உற்சா கத்தில்‌ உணர்ச்சி யின்று 
காதல்‌ முழுவதும்‌ காமமாய்‌ மறைந்தது 
காலமும்‌ கருதாது கழிந்தோடுகன்றது 
மானிட உடலோ மண்ணா ன்றது 


20 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


ஏனிவை பொய்யென எவரும்‌ உணர்ந்திலார்‌ 
வாழ்வோ தினமும்‌ பாழ்படுகின்றது 
கெளரவ மென்பது கலங்குகின்றது 
அழகோ உருவம்‌ அழியநிற்‌ கின்றது 
தஞ்சம்‌ என்பதும்‌ அஞ்சி மறைந்தது 
எல்லாம்‌: பொய்மையில்‌ இணங்கிவிட்டன 
வீண்விஷ யங்களை விரும்பிய தறிவு 
மிக்க அறிவால்‌ மெலிந்த: ஞானமும்‌ 
இக்டித்‌ தவித்துத்‌ இகைத்துநிற்‌ ன்றது 
விஞ்ஞா னத்துறை மேலெழ உயர்ந்தது 
தந்திரம்‌ ஒழியெனச்‌ சமர்த்திடம்‌ சொல்லுக 
கடுமை குறையெனக்‌ கடமைக்‌ குணர்த்திடு 
வாதம்‌ தவிரென நீதிக்‌ குரைத்திடு 
அருளுரு வாகும்‌ அதிர்ஷ்டம்‌ காணின்‌ 
குருட்டினை நீக்கெனக்‌ கூறிச்‌ செல்லுக 
அநித்திய மென்பதை மனித்தருக்‌ கெடுத்‌ 
அரை 
ஒற்றுமை யற்றதாய்‌ உறவிடம்‌ உரைத்திடு 
கேரம்‌ தாழ்த்தலை நீதிக்‌ குணர்த்துக 
பலவகை நோக்கால்‌ கலையழ கொழிந்தது 
ஒழுக்கமும்‌ உணர்வும்‌ செழித்து விளங்கப்‌ 
பழக்கும்‌ இடங்களாய்ப்‌ பள்ளிகள்‌ அமைக 
நம்பிக்கை யென்பது நகர்ந்து விட்டது 
நாடும்‌ கடவுளை நாடு கின்றது 
உள்ளம்‌ சரக்கும்‌ உயரிய இரக்கம்‌. 


ai 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


மக்கள்‌ உளத்தே மறைந்து விட்டது 

தருமமும்‌ பெருமையாய்ப்‌ தவழ்ந்திடச்‌ செய்க 
உளறினன்‌ உன்னிடம்‌ உண்மையை உயிரே 
களறிடின்‌ வாழ்வும்‌ கிளர்ந்து செழிக்குமே 


23. மனச்‌ சாக்ஷி 


ஏன்மனச்‌ சான்றே எனது கிரீடம்‌ 
போதுமென்‌ றிருத்தலே புண்ணிய வீடு 
இன்பம்‌ இளைக்கும்‌ என்மனம்‌ கருணையும்‌ 
அன்பும்‌ மார்பகத்‌ தசைந்து வளரும்‌ 
நல்வினைப்‌ பயனால்‌ செல்வத்‌ துச்சியில்‌ 
நாயக மாக நடுவீற்‌ றிருப்பினும்‌ 
எதிரிகள்‌ நிந்தையாய்‌ இழித்துக்‌ கூறுவர்‌ 
அதனால்‌, 

செல்வமும்‌ எனக்குச்‌ சிறுபொரு ளாயது 
விருப்பமோ கொஞ்சம்‌ வேண்டுவ தடைவேன்‌ 
சக்திக்‌ இயைந்தே எண்ணமும்‌ தாவும்‌ 
முத்திப்‌ பதமென்‌ முழு£ம்‌ பிக்கை 
எச்சமே யாயினும்‌ முற்றே யாயினும்‌ 
தின்யற வேனும்‌ வினைகளை விரும்பேன்‌ 
காசுகள்‌ வேண்டிக்‌ கவலையு மில்லை 
உடல்ல மொன்றே தஇிடமுள செல்வம்‌ 
மனத்துளே உலகம்‌ மலர்ந்து விட்டது 


22 


5 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


கடவுளின்‌ கடைக்கண்‌ திருஷ்டியும்‌ விழுந்தது 
கொடுமைக்‌ கோபம்‌ கொழுந்துவிட்‌ டெரிய 
அடிமையாய்‌ யாரையும்‌ அடக்கிடத்‌ துணியேன்‌ 
வாழும்‌ உயிர்களின்‌ தோழனாய்‌ வாழ்வேன்‌ 
கோபமே நம்மைப்‌ பாபி யாக்கும்‌ 
கொடுநர கத்திற்‌ கூட்டித்‌ தள்ளும்‌ 
கண்ணிலா அதிர்ஷ்டம்‌ கைதரு மாயின்‌ 
புண்ணிய மனைத்தும்‌ போயொளித்‌ தொழியும்‌ 
அதிர்ஷ்டம்‌ அணைத்துமார்‌ பாரத்‌ தழுவினும்‌ 
விரைவில்‌ விழலாய்‌ விடுதலை நினைப்பேன்‌ 
இங்ஙனம்‌ எண்ணுவேன்‌ ஈசன்‌ திருவடி 
தங்கி வாழும்‌ தகுதி பெறவே 


24. இன்ப வாழ்வு 


எங்கே பிறப்பினும்‌ எண்ணிலாப்‌ பிறப்பில்‌ 
அங்கே சுகமும்‌ அமைந்தே யுள்ளதால்‌ 
,கஇயரோ டிணங்கான்‌ தீயவை நினையான்‌ 
ஆய அகந்தைக்‌ காளா காதே 

பயமும்‌ பக்தியும்‌ படரப்‌ பழகின்‌ 

கடவுள்‌ அருளின்‌ காவல னாவான்‌ 
தரையில்‌ வேர்கள்‌ தாழப்‌ பரவிப்‌ 

பூவுங்‌ கனியும்‌ போர்த்து மூடி 

விரிந்து தளிர்ந்து விளங்க மாரி 

சொரிந்து வளர்க்கும்‌ சொகுசிளேப்‌ போலாம்‌ 


22 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


வேர்ப்பற்‌ றிலாது மெலிந்து பூக்கும்‌ 
செடிகள்‌ புயலிடைச்‌ தேறி ஓடிதல்போல்‌ 
தீயவன்‌ வாழ்வும்‌ மாயமாய்‌ மறையும்‌ 
அறிவர்‌ வணங்கும்‌ ஆதிரா யகனே 
சாந்தியும்‌ சுகமும்நன்‌ மாந்தர்க்‌ களித்துத்‌ 
தீயரைக்‌ கருணை சேரா திருக்க 

ஞாயமும்‌ காட்டி ஈல்கனன்‌ அருளே 


25. தன்னையறிதல்‌ 


தன்னை அறிக! தவமும்‌ இதுவே 
அன்னிய னிடத்துநீ அறையும்‌ குற்றம்‌ 
உன்னிடம்‌ உளதோ இலையோ அறிக 
இருத்தி வாழ்வைச்‌ செம்மையாய்‌ நடத்துக 
நம்மனச்‌ சான்று ஞாயம்‌ உரைப்பினும்‌ 
பெரும்பிழை களையும்‌ துரும்பெனக்‌ 
கொள்வோம்‌ 
அப்பிழை நமக்குள்‌ தறியாது பிறரைத்‌ 
தப்பிதம்‌ கூறிச்‌ சண்டையும்‌ செய்வோம்‌ 
தவறிய ஒருவன்‌ அவலமாய்‌ நடப்பின்‌ 
கல்லெறிம்‌ தவனைக்‌ கடிவதன்‌ முன்னர்‌ 
நல்லவ னாயினை கொல்லென நினைக 
உள்ளீருக்‌ தியக்கும்‌ ஓலியினைக்‌ கேட்டி 
கள்ளம்‌ அகற்றிக்‌ கதியினைக்‌ காட்டும்‌ 
* தாழ்மையை உயர்த்தித்‌ தலைநிமிர்ந்‌ தூக்கிய 


24 


—1 


2 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


உன்செயல்‌ உயர்ந்ததென்‌ றுன்மனம்‌ 

உரைக்கின்‌ 
திருவருள்‌ உன்பால்‌ பெருக வழியும்‌ 
செயற்களே ஒளியின்‌ கிறப்பினைக்‌ காட்டும்‌ 
வியப்புற்‌ றெவரும்‌ விரும்ப ௩டப்போம்‌ 
இன்றுநீ தஇருந்துக நன்றென நடந்தபின்‌ 
நாளையுன்‌ தோழரை நன்கு திருத்துக 
தன்னை அறியும்‌ தவமும்‌ இதுவே 


26. சிற்பிகள்‌ 


காலவெள்‌ எளத்தின்‌ கரையில்‌ அனைவரும்‌ 
வேலை செய்யும்‌ விற்பனச்‌ சிற்பிகள்‌ 
அரும்பெரும்‌ செயற்கள்‌ ஆற்றுவர்‌ சில்லோர்‌ 
அரும்புங்‌ கவிமலர்‌ அடுக்குவர்‌ சில்லோர்‌ 
இழிந்தவை தாழ்ந்தவை என்பதங்‌ கில்லை 
எழுந்தவை: யனைத்தும்‌ ஏற்றவையாகும்‌ 
வீணெனத்‌ தோன்றி விளைபவை யனைத்தும்‌ 
அணிக ளாக அசைந்திடா தமைக்கும்‌ ்‌ 
கட்டிடம்‌ எழுப்பக்‌ காலமும்‌ உதவும்‌ 
நேற்றும்‌ இன்றுமாய்‌ நிலவிய தினங்கள்‌ 
ஏற்றும்‌ கற்களாய்‌ இனிதே அமையும்‌ 
உருவாய்‌... அணைத்தவை ஒழுங்காய்‌ அடுக்கிச்‌ 


சந்துக ளின்றிச்‌ சரியாய்‌ அமைத்திடு 


இவைகளை அறியார்‌ எவரும்‌ என்ன 
கவலை ஒழித்துக்‌. களிப்படை: யாதே 


25 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


கண்ணாற்‌ காண்பன்‌ கடவுள்‌ என்றே 
அன்னாட்‌ சிற்பிகள்‌ அனைவரும்‌ அலயம்‌ 
கண்ணா யிருந்து கட்டி முடித்தனர்‌ 
கடவுளும்‌ உலகமும்‌ கண்டு மகிழத்‌ 
திடமுடன்‌ வேலையைச்‌ செய்து முடிப்போம்‌ 
பொற்பும்‌ புனிதமும்‌ பூரண மா$த்‌ 
தற்பரன்‌ வாழத்‌ தக்கதாய்‌ அமைப்போம்‌ 
இன்றேல்‌ வாழ்வும்‌ இழுக்குடைத்‌ தாகும்‌ 
காலவெள்‌ எத்தால்‌ கட்டிடம்‌ குலையும்‌ 
மேலும்‌ செல்ல விடுக்கும்‌ படிகளும்‌ 
காலும்‌ நடுங்கக்‌ கலைந்து கிடக்கும்‌ 
ஆழ்ந்தும்‌ அகன்றும்‌ அடிப்படை யிட்டு 
திறம்பட இன்றே இருத்தி அமைத்திடின்‌ 
நாளை வேலையும்‌ நன்கு நிலைபெறும்‌ 

உலகம்‌ முழுவதும்‌ ஒருபெரும்‌ வெளியாய்‌ 
இலகும்‌ விசும்பொடும்‌ இணைந்து கிடப்பதைக்‌ 
கண்களாற்‌ கண்டு களித்திடற்‌ கேற்ற 
மாடமும்‌ அமைத்து மகஒழ்ந்திடலாமே 


27. உயிர்‌ 


உயீரே! அறியேன்‌ உன்னை எனி னும்‌ 
பிரிவோம்‌ என்பதைப்‌ பெரிதும்‌ அறிவேன்‌ 
எப்பொழு தெங்கே எப்படி. யென்பது 
செப்பொணா ரகசியச்‌ செய்கையே யாகும்‌ 
என்னை விட்டு? அன்னிய னாயின்‌ 


76] / 


ம 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


இப்பேர்‌ உடலம்‌ இணைந்த உறுப்பெலாம்‌ 
மைப்போ லாகி மண்ணாய்‌ மடிந்திடும்‌ 
வளைந்து நீண்ட வழிகளிற்‌ பறந்தே 
எங்குநீ சென்று த்ங்குவை கொல்லோ 
காலக்‌ கடலின்‌ எவ்வலை யுன்னை 

மீளவும்‌ சேர்த்து மேன்மையைக்‌ கொடுக்கும்‌ 
என்னை வெறுத்தபின்‌ எண்ணம்‌ உணர்ச்சிகள்‌ 
தன்னையும்‌ வெறுத்தோ தயங்கு கின்றனை 
என்னா ருயிரே இரங்கினன்‌ கண்டாய்‌ 
இணைந்து வாழ்ந்தோம்‌ பிணைந்து கடந்தோம்‌ 
இன்பந்‌ துய்த்தோம்‌ துன்பமும்‌ துய்த்தோம்‌ 
தோழன்‌ பிரிவோ சொல்லொணாத்‌ துயரம்‌ 
ஒருபெரு மூச்சோ டிருவிழித்‌ துளிகள்‌ 
உதிர்ந்திடல்‌ கண்டும்‌ ஓடு கின்றனை 
என்றுனைக்‌ காண்பேன்‌ கன்றிநின்‌ றனனே 


28. நூற்கள்‌ 


நுண்ணிய பொருட்களை நூற்றிடும்‌ நூற்கள்‌ 
புண்ணிய மானவை புவியினுக்‌ கேற்றவை 
வாழ்விற்‌ புதுப்புது வழிகளைக்‌ காட்டும்‌ 
வாழும்‌ வகைகளை வகுத்துக்‌ கூறும்‌ 
அழிந்தோர்‌ தமக்கெலாம்‌ ஆறுதல்‌ சொல்லும்‌. 
மூர்க்கரும்‌ திருந்தும்‌ மார்க்கம்‌ உரைக்கும்‌ 
அறிவிலார்‌ தமையும்‌ அறிஞ ராக்கும்‌ 


ஞானியர்‌ தம்மை மோனிய ராக்கும்‌ 


லர்‌ 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


வேண்டுவார்‌ இடத்தெலாம்‌ வீருப்பொடும்‌ 
செல்லும்‌ 
துன்பத்‌ தழுந்தின்‌ துணையெனத்‌ தோன்றும்‌ 
தேவ னாயினும்‌ தீய னாயினும்‌ 
யாவ னாயினும்‌ கூவிடின்‌ உதவும்‌ 
சுயகலம்‌ வஞ்சனை சூதுசெய்‌ வாரென 
அயலெனச்‌ செல்லா தருகிருந்‌ தணைக்கும்‌ 
மக்கள்‌ கூறிடும்‌ பக்குவம்‌ என்னாது 
மாறிலா தெவர்க்கும்‌ வாய்மையே யளிக்கும்‌ 
அரசனுக்‌ குரைக்கும்‌ அவ்வுரை களையே 
பிரஜை களுக்கும்‌ பிரியமாய்‌ மொழியும்‌ 
வாய்ப்பறை சாற்றுவார்‌ வாழ்விற புகாது 
தனித்துப்‌ பழகுவார்க்‌ தனித்துக்‌ கிடக்கும்‌ 
ஓலித்தலை யொழித்தங்‌ கோய்வாய்க்‌ 
இடப்பினும்‌ 
பேசும்‌ மொழிகளின்‌ பெருமைகள்‌ காட்டும்‌ 
காண முடியாக்‌ கற்பனைக்‌ கனிகளை 
நீணிலத்‌ தெவரும்‌ நிலைத்துக்‌ காண 
காலங்‌ கடந்த கருணைக்‌ கடவுள்‌ 
சில மனத்தின்‌ சித்திர வடிவைப்‌ 
பதிக்கும்‌ விதத்தைப்‌ பழக்கனன்‌ அன்றோ. 


29. காலம்‌ 
உத்தம மாகிய நித்திய கால3ம 
என்றும்‌ அழியாய்‌ என்றும்‌ அழிவாய்‌ 
இல்லாய்‌ உள்ளால்‌ இறப்பாய்‌ இருப்பாய்‌ 


28 ர 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ 


மெதுவாய்‌ நடப்பாய்‌ வேகமாய்‌ ஓடுவாய்‌ 
இன்பமாய்த்‌ துன்பமாய்‌ இருப்பாய்‌ எனினும்‌ 
எங்ஙனம்‌ போற்றுவேன்‌ எவ்வணம்‌ 
தூற்றுவேன்‌ 
இராப்பொழு தனைத்தும்‌ இருண்டு கறுத்தன 
பகலெலாம்‌ இன்பம்‌ பதிந்து நடக்கும்‌ 
அடிமையும்‌ ஆவாய்‌ ஆண்டவனாவாய்‌ 
கொடுப்பாய்‌ அவைகளை எடுப்பாய்‌ மீண்டும்‌ 


ஊட்டி. வளர்க்கும்‌ உதவும்‌ புவியே 


்‌ நீட்டிக்‌ கடக்கவும்‌ நிலைக்க்ளன்‌ அன்றோ 


வாழவும்‌ செய்கிறாய்‌ மாளவும்‌ செய்ஒரறுய்‌ 
உன்ன இழந்தே ஓடித்‌ தவிக்கிறேன்‌ 
அனைத்தையும்‌ நீயே ஆக்கினை அழித்தன 
அசைந்தனை நின்றனை ஆடினை வாடின 
இருந்தாய்‌ இருக்கிறாய்‌ இருப்பாய்‌ நீயே 
வாழவும்‌ செய்வாய்‌ மாளவும்‌ செய்வாய்‌ 
தொடர்ந்தே னாயினும்‌ தூரம்‌ சென்றன 
பபின்னலைப்‌ போன்று வேகமாய்‌ மறைந்தாய்‌ 
என்னைநின்‌ மாயம்‌ .எங்குசான்‌ காண்பேன்‌ 
இருந்தாய்‌ இருக்கிறாய்‌ என்பதை அறிவேன்‌ 
இருப்பாய்‌ என்பதை எவ்வணம்‌ காண்பேன்‌ 
எல்லாம்‌ அளப்பாய்‌ எனினும்நீ அளப்பிலாய்‌ 
அனைத்து மாகித்‌ தனித்தனை நீயே, 


29 


30. கோள்கள்‌ 


நாட்களை என்னோ கோட்களாய்த்‌ தாற்றினை 
மாதமும்‌ வருஷமும்‌ வாரமும்‌ கிழமையும்‌ 
ததுகள்‌ செய்ததாய்ச்‌ செப்புவ தழகோ 
முற்றும்‌ உணர்ந்து முடிவுற நோக்கின்‌ 
குற்றமும்‌ மக்களின்‌ குழுவையே சாரும்‌ 
மாடிப்‌ பார்க்கின்‌ நல்லன நாட்கள்‌ 

நல்லவ னாயின்‌ நாட்களும்‌ நல்லன 
அல்லவ னாயின்‌ ஆகும்‌ அவ்வி 

அதலின்‌, 

தீயவை விடுத்து ஈல்லோ னாகுக 

எரிய வனாகி இன்மொரரி பகர்ந்து 
களியுற உலகம்‌ கவிந்து வாழ்க 

இனிய௩ம்‌ தமிழகம்‌ இன்புறற்‌ பொருட்டே 


த 


Printed at the Navalar Power Press, Karaikudi. 


வடு 


ஸ்டார்‌ ஏிரகரம்‌ 


பாலக்கரை, திருச்சினாப்பள்ளி (4. 0.) 


x 

எங்கள்‌ அரிய இனிய இலக்கிய வெளியீடுகள்‌ 

1 அசோக வனம்‌ 2-8-0 
௮, முத்துகிவன்‌ பி, ஏ. (Hons) 

2 கட்டுரைக்‌ கரும்பு 2-0-0 
வி, ஆர்‌. எம்‌. செட்டியார்‌ பி. ஏ. 

3 கவிதை கலை விமர்சனம்‌ 2-0-0 
சுப. நாராயணன்‌ 

4 சலோம்‌ (குமரியின்‌ சபதம்‌) 1-0-0 
ஆஸ்கார்‌ ஓயில்ட்‌ (நாடகம்‌) 

1 கல்வி முதலிய கட்டுரைகள்‌ 1-6-0 


வே. சாரநாதன்‌ எம்‌. ஏ. 


6 புராதன நாகரிகம்‌ 1-4-0 
௮. ராமய்யர்‌ எம்‌, எ. 


~~ 


நட்சத்திரக்‌ குழந்தை (கதைகள்‌) 1—4—0 
மூன்று ஆசிரியர்கள்‌ (களேஸ்‌ பதிப்பு) 

ஆண்டிக்‌ பதிப்பு 1-8-0 

8 சிறை அனுபவம்‌ 1—4- 0 
ஆஸ்கார்‌ ஓயில்ட்‌ 

9 சிறந்த சிறு கதைகள்‌ 1-4-0 
ஆஸ்கார்‌ ஓயில்ட்‌ 

10 தாகூரின்‌ கவிறைக்கலீ 0-120 

அழ. மஒரிவாசகம்‌ 


11 


12 


* 13 


16. 


18 


19 


2 


ஒற்றையங்க நாடகங்கள்‌ 0-12—0 
கே. ஸ்ரீநிவாஸ்‌ பி. ஏ. 

கிளிக்காதல்‌ (கவிதை) 0-8-0 
பண்டித ரத்கம்‌ 

இந்திரா (நாடகம்‌) 2-0-0 


கே. ஸ்ரீ. 
“மல்லிகை” முதலிய வங்க 
நாடோடிக்‌ கதைகள்‌ 2-8-0 
பி. கோதண்டராமன்‌ எம்‌. ஏ., பி. எல்‌. 
தாகூரின்‌ “கீதாஞ்சலி 2—8-0 
தமிழாக்கம்‌: வி, ஆர்‌. எம்‌. 
செட்டியார்‌ பி. வ. 
கமிழ்க்குமரீ- பாடல்கள்‌ : 2-8-0 
பாலபாரதி 
௪. து. சுப்பிரமணிய யோகியார்‌ 
பார2கக்‌ கவிஞர்‌ “உமர்‌ கயாம்‌” பாடல்கள்‌ 1-0-0 
தமிழாக்கம்‌ 
௪. து, சுப்பிரமணிய யோகியார்‌ 
*ரரிமக்தலேனா பாடல்கள்‌ 0-120 
௪. து. சுப்பிரமணிய யோகியார்‌ 


சிந்தனைக்‌ கதிர்கள்‌ (பாடல்கள்‌) 0-8-0 
தமிழாக்கம்‌ : பண்டித மத்தம்‌ 


20 


்ஃ] 
w 


28. “கொட்டு மழையே நயமான இசைப்‌ 


3 


இனி வெளிவரும்‌ நூல்கள்‌ 


கண்ணனும்‌ காந்தாரியும்‌- 
நான்கு நாடகங்கள்‌ 
பேராசிரியர்‌ 


K. N. சுந்தரேசன்‌. ந. ந. 


றந்த முஷிய நாவல்‌ “அன்னை” 
மாக்சிம்‌ கார்க்கி எழுதியது 


தமிழாக்கம்‌; 11. ரா. 


“டுசாகப்‌ பாலம்‌ '”? முதலிய பாடல்கள்‌ 


தமிழாக்கம்‌: திருலோக சீதாராமன்‌ - 


சம்யுக்தா- நாடகம்‌ 
ஆசிரியா்‌? கால்டாரன்‌- தமிழாக்கம்‌; 
கொடுமுடி ராஜகோபாலன்‌ 


பாப்பா பாட்டு 


பண்டித ஏதம்‌ 


ஷெல்லி எழுதிய “ செஞ்‌” நாடகம்‌ 
தமிழாக்கம்‌: வ.ரா. 


பாடல்கள்‌: “சாமி சாணான்‌” 


1—8-0 


6-0-0 


1—8-0 


20-0 


0212-0 


8-0 


280 


வெளிளந்துஸீட்டது! 
பாரசீகக்‌ கவிஞர்‌ 
“உமழர்கயாம்‌ பாடல்கள்‌” 


தமிழாக்கம்‌ : 


பாலபாரதி 
ச. து. சுப்பிரமணிய யோகியார்‌ 
விலை ரூ. 1-0-0 


விரைவில்‌ வெளிவரும்‌ 
சிறந்த ருஷீய காவல்‌ 
66 ௮ ள்‌ ண்‌ 25 
முசக்எரிழ்‌ கார்க்கி 6] முதியது 
தமிழாக்கம்‌ : 
ப. ரா. 
வீலை ரூ. 6-0-0 


வியாபாரிகளுக்குத்‌ 


தகுந்த கமிஷன்‌ கொடுக்கப்படும்‌. 


STAR PUBLICATIONS 
PALAKARAI, TRICHINOPOLY (பூ. 0.) 
(ன 


5 


டம 


ப்‌ oN 
\ 
உ தஆ 
ன்‌ ஓ மி 2 } 
IN ly J 
௬ 


ஆ ட 


. 4 
1 
1 உச 
ர . meat 
- ௪ ச 3 * 
ஸ்‌ 
Fs = 
நாடர்‌! 
ட்‌ க்‌்‌ 


